﻿217. (நபியே!) புனித மாதத்தில் போர் புரிவது குறித்து அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "அதில் போர் செய்வது பெரும் குற்றமாகும். ஆனால், அல்லாஹ் வை மறுப்பதும், அவனது வழியிலிருந்தும் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்தும் (மக்களைத்) தடுப்பதும், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உரியோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ் விடம் (அதைவிட) மிகப் பெரும் குற்றங்களாகும். கலகம் (விளைவித்தல்) கொலையைவிட மிகப் பெரியது" என்று கூறுவீராக. அவர்களுக்கு (மட்டும்) சக்தி இருந்தால், உங்களை உங்களது மார்க்கத்திலிருந்து மாற்றும்வரை உங்களுடன் போரிட்டுக்கொண்டே இருப்பார்கள். (அவ்வாறு) உங்களில் யாரேனும் தமது மார்க்கத்திலிருந்து மாறி, இறைமறுப்பாளராக மரணித்தால், அவர்களின் (நற்)செயல்கள் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். அவர்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆவர். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்.
218. இறைநம்பிக்கை கொண்டு, (வீடு வாசலைத்) துறந்து சென்று, அல்லாஹ் வின் வழியில் அறப்போர் புரிந்தோர் அல்லாஹ் வின் அருளை எதிர்பார்க்கின்றனர். அல்லாஹ்  மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்.

அருளப்பெற்ற காரணம் 
-----------------------------------
ஜுன்துப் பின் அப்தில்லாஹ்  (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (பத்துக்கும் குறைவான நபர்களைக் கொண்ட) ஒரு படைப் பிரிவை அனுப்பினார்கள். அவர்களுக்குத் தலைவராக அபூஉபைதா பின் அல்ஜர்ராஹ்  (ரலி) அவர்களை நியமித்திருந்தார்கள். அந்தப் படை புறப்பட்டுச் செல்ல ஆயத்தமானபோது, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள்மீது கொண்டிருந்த ஆழமான அன்பின் காரணத்தால் அபூஉபைதா பின் அல்ஜர்ராஹ்  (ரலி) அவர்கள் அழுதார்கள்.
உடனே அவர்களை நிறுத்தி வைத்துவிட்டு, அவர்களுக்குப் பதிலாக அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களைத் தலைவராக நியமித்து நபியவர்கள் அனுப்பினார்கள்.
அப்போது அவர்களிடம் கடிதம் ஒன்றைக் கொடுத்து, "இதை, இன்ன இடத்திற்குப் போய்ச் சேராதவரை படிக்கக் கூடாது. (அந்த இடத்தை அடைந்த பிறகு கடிதத்தைப் படித்துப் பார்த்துவிட்டு) உம்முடைய தோழர்களில் யாரையும் உம்முடன் தொடர்ந்து வந்தாக வேண்டும் என நிர்ப்பந்தம் செய்யக் கூடாது" என்று கட்டளையிட்டார்கள்.
அவ்வாறே, (குறிப்பிட்ட இடம் போய்ச் சேர்ந்ததும்) கடிதத்தைப் படித்துப் பார்த்த அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள், "இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்" (நாங்கள் அல்லாஹ் வுக்கே உரியவர்கள்; அவனிடமே நாங்கள் திரும்பிச் செல்பவர்கள்); மேலும், அல்லாஹ் வுக்கும், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டோம்; கீழ்ப்படிந்தோம்" என்று கூறினார்கள். பின்பு அந்தச் செய்தியைத் தம் தோழர்களிடம் தெரிவித்துவிட்டு, அந்தக் கடிதத்தையும் படித்துக் காட்டினார்கள்.
உடனே (படையினரில்) இருவர் (மட்டும்) திரும்பிவிட, மற்றவர்கள் அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களுடன் இருந்தனர். பின்னர் அவர்கள் (எதிரணியில் இருந்த) இப்னுல் ஹள்ரமீ என்பவரை (வழியில்) சந்தித்து, அவரைக் கொலை செய்தனர்.
அந்த நாள் "ஜுமாதல் ஆகிரா" மாதத்தின் இறுதி நாளா, அல்லது (புனித மாதங்களில் ஒன்றான) "ரஜப்" மாதத்தின் முதல் நாளா என்பது அவர்களுக்குத் தெரியவில்லை. அப்போது இணைவைப்பாளர்கள் முஸ்லிம்களை நோக்கி, "நீங்கள் புனித (ரஜப்) மாதத்தில் கொலை செய்துள்ளீர்கள்" என்று (குறை) கூறினர்.
அப்போதுதான், "(நபியே!) புனித மாதத்தில் போர் புரிவது குறித்து அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். அதில் போர் செய்வது பெரும் குற்றமாகும்" என்று கூறுவீராக" என்ற வசனத்தொடரை அல்லாஹ்  அருளினான்.
அதாவது புனித மாதத்தில் போர் புரிவது அனுமதிக்கப்பட்ட செயலன்று என்பது உண்மைதான். ஆனால், இணைவைப்பாளர்களே! உங்களுடைய நடவடிக்கைகள், புனித மாதத்தில் போர் புரிவதைக் காட்டிலும் பெரும் குற்றங்களாகும்.
ஏனெனில், நீங்கள் அல்லாஹ் வை மறுத்தீர்கள்; முஹம்மத் (ஸல்) அவர்களையும், அவர்களுடைய தோழர்களையும் (அல்லாஹ் வின் வழியிலிருந்து) தடுத்தீர்கள்; மஸ்ஜிதுல் ஹராமுக்குச் சொந்தக்காரர்களான முஹம்மத் (ஸல்) அவர்களையும், அவர்களுடைய தோழர்களையும் அங்கிருந்து (நீங்கள்) வெளியேற்றினீர்கள். இவையெல்லாம் அல்லாஹ் விடம் கொலையைவிடக் கொடியவை ஆகும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இணைவைப்பாளர்கள் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களைப் புனித மாதத்தில்தான் மஸ்ஜிதுல் ஹராமுக்குச் செல்ல விடாமல் தடுத்தனர். அடுத்த ஆண்டு அதே புனித மாதம் ஒன்றில் நபிக்கு அல்லாஹ்  வெற்றி வாய்ப்பளித்தான். இதையடுத்து, புனித மாதத்தில் போர் புரிந்ததாக அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள்மீது இறைமறுப்பாளர்கள் குற்றம் சாட்டினர்.
அப்போதுதான், "அல்லாஹ் வை மறுப்பதும், அவனது வழியிலிருந்தும் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்தும் (மக்களைத்) தடுப்பதும், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உரியோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ் விடம் மிகப் பெரும் குற்றங்களாகும்" என்று அல்லாஹ்  கூறினான். அதாவது புனித மாதத்தில் போர் புரிவதைவிட இவை பெருங்குற்றங்களாகும்.
முஹம்மத் (ஸல்) அவர்கள் ஒரு படைப் பிரிவினரை அனுப்பிவைத்தார்கள். அவர்கள் அம்ர் பின் அல்ஹள்ரமீ என்பவரை (வழியில்) சந்தித்தனர். அவர் தாயிஃபிலிருந்து (மக்கா நோக்கி) வந்துகொண்டிருந்தார். அது ஜுமாதல் ஆகிரா மாதத்தின் இறுதி நாள் முடிந்து, ரஜப் மாதத்தின் முதலாவது நாளாகும். முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய தோழர்கள், அது ஜுமாதல் ஆகிரா மாதத்தின் இரவுதான் என்று எண்ணிக்கொண்டனர்.
ஆனால், அது உண்மையில் ரஜப் மாதத்தின் முதல் நாளாக இருந்தது. இதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே, அவர்களில் ஒருவர் (எதிரியான) அம்ர் பின் அல்ஹள்ரமீயைக் கொலை செய்துவிட்டு அவரிடமிருந்ததை எடுத்துக்கொண்டார். இது தொடர்பாக நபி (ஸல்) அவர்கள்மீது குற்றம் சாட்டி இணைவைப்பாளர்கள் சிலரை அனுப்பிவைத்தனர்.
அப்போதுதான் இந்த வசனத்தை (217) அல்லாஹ்  அருளினான். மஸ்ஜிதுல் ஹராமுக்குச் சொந்தக்காரர்களை (அங்கிருந்து) வெளியேற்றிய (உங்களது) செயலானது, முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய தோழர்கள் செய்ததைவிடவும் பெரும் குற்றமாகும். (இறைவனுக்கு) இணைகற்பிக்கும் உங்களது மற்றொரு செயல் அதைவிடக் கொடிய குற்றமாகும் என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.

அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) படைப் பிரிவு 
----------------------------------------------
இப்னு ஹிஷாம் (ரஹ் ) அவர்கள் வரலாற்று நூல் ஒன்றில் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் முதலாவது "பத்ர்" போரிலிருந்து திரும்பி வந்ததும், ரஜப் மாதத்தில் அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களை அனுப்பினார்கள். அவர்களுடன் முஹாஜிர் (மக்கா துறந்து மதீனா வந்த) நபித்தோழர்களில் எட்டுப் பேரையும் அனுப்பிவைத்தார்கள். அவர்களில் (மதீனாவைச் சேர்ந்த) அன்சாரிகள் யாருமில்லை.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் ஒரு கடிதம் எழுதி, அதை அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷிடம் கொடுத்து, இரண்டு நாட்கள் பயணம் சென்ற பிறகே அந்தக் கடிதத்தைப் பிரித்துப் பார்க்க வேண்டும்; அதில் காணும் கட்டளைப்படி நடந்துகொள்ள வேண்டும் என்றும், அவருடைய தோழர்களில் யாரையும் (தம்முடன் வந்தாக வேண்டும் என்று) வற்புறுத்தக் கூடாது என்றும் அவருக்குக் கட்டளையிட்டார்கள்.
அவ்வாறே அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள் இரு நாட்கள் பயணம் சென்ற பின்னர் அந்தக் கடிதத்தைப் பிரித்துப் பார்த்தார். அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது:
எனது கடிதத்தை நீர் படித்துப் பார்த்த பிறகு தொடர்ந்து நீர் பயணம் மேற்கொண்டு, மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையிலுள்ள "நக்லா" எனுமிடத்தில் தங்க வேண்டும்; அங்கு குறைஷியரின் (வணிகக்) குழுவொன்று வரும். அதை எதிர்ப்பார்த்துக் காத்திருக்க வேண்டும்; அந்தக் குறைஷியர் பற்றிய தகவலை எமக்கு நீர் தெரிவிக்க வேண்டும்.
இதைப் படித்ததும், "செவியுற்றோம்; கீழ்ப்படிந்தோம்" என்று அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள் கூறினார்கள். பின்னர் தம் தோழர்களிடம், "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் என்னை "நக்லா" எனும் இடத்திற்குச் செல்லுமாறு பணித்துள்ளார்கள்.
அங்கு குறைஷியரின் (வணிகக்) குழுவொன்றை நான் எதிர்பார்த்துக் காத்திருக்க வேண்டுமென்றும், அவர்கள் தொடர்பான தகவலை நபி (ஸல்) அவர்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டுமென்றும் எனக்குக் கட்டளையிட்டுள்ளார்கள். உங்களில் யாரையும் (என்னுடன் வருமாறு) நான் வற்புறுத்தக் கூடாது என்று எனக்குத் தடை விதித்துள்ளார்கள்.
எனவே, உங்களில் (அல்லாஹ் வின் வழியில்) உயிர்த் தியாகம் செய்ய விருப்பமும் ஆர்வமும் உடையவர்கள் (என்னுடன்) வரலாம்; அதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் திரும்பிச் செல்லலாம்; ஆனால், நான் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது கட்டளையை நிறைவேற்றப்போகிறேன்" என்று கூறிவிட்டுத் தொடர்ந்து செல்லலானார். அவருடைய தோழர்களும் அவருடன் செல்லலாயினர். அவர்களில் யாரும் பின்வாங்கவில்லை.
பின்னர் அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள் ஹிஜாஸ் பகுதிக்குச் சென்றார்கள். இறுதியில் "அல்ஃபுர்உ" எனும் இடத்தின் மேற்பகுதியில் அமைந்துள்ள "புஹ் ரான்" எனப்படும் "மஅதின்" எனும் பகுதிக்கு வந்தார்கள்.
அப்போது அவர்களுக்குப் பின்னால் வந்துகொண்டிருந்த சஅத் பின் அபீவக்காஸ் (ரலி) அவர்களும் உத்பா பின் ஃகஸ்வான் (ரலி) அவர்களும் தமக்குச் சொந்தமான ஒட்டகத்தைத் தவறவிட்டுவிட்டனர். அதைத் தேடிக்கொண்டிருந்ததால் அவ்விருவரும் அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களைவிட்டும் பின்தங்கிவிட்டனர். அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள் மற்றத் தோழர்களுடன் "நக்லா" எனும் இடத்திற்கு வந்துசேர்ந்து, அங்கு தங்கினார்கள்.
அப்போது குறைஷியரின் வணிகக் குழுவொன்று அந்தப் பகுதியைக் கடந்தது. அவர்கள் தோல், ஆலிவ் எண்ணெய் மற்றும் குறைஷியரின் இதர சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வந்திருந்தனர்.
அந்தக் குழுவில் அம்ர் பின் அல்ஹள்ரமீ என்பவரும் இருந்தார். அந்தக் குழுவினர் நபித்தோழர்களைக் கண்டதும் பயந்துபோய், நபித்தோழர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அப்பால் ஓரிடத்தில் தங்கினர். பின்னர் உக்காஷா பின் மிஹ் ஸன் (ரலி) அவர்கள் அந்த வணிகக் குழுவை நெருங்கிச் சென்றார்கள்.
அப்போது உக்காஷா (ரலி) அவர்கள் தலைமுடியை மழித்திருந்ததால், வணிகக் குழுவினர் நிம்மதி அடைந்தனர். "இவர்கள் "உம்ரா"ச் செய்ய வந்தவர்கள்; இவர்களால் உங்களுக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை" என்று அவர்கள் பேசிக்கொண்டனர்.
அது ஒரு "ரஜப்" மாதத்தின் இறுதி நாளாகும். அப்போது (வணிகக் குழுவினர்மீது தாக்குதல் தொடுப்பதுபற்றித்) தங்களுக்கிடையே ஆலோசனை செய்த நபித்தோழர்கள், "அல்லாஹ் வின் மீது ஆணையாக! இன்றிரவு வணிகக் குழுவினரை நீங்கள் விட்டுவிட்டால் அவர்கள் "ஹரம்" (புனிதப்) பகுதிக்குள் நுழைந்துவிடுவார்கள். பின்னர் அவர்களைத் தாக்க முடியாது. இப்போது அவர்களைத் தாக்கினால், புனித மாதத்தில் போர் புரிந்த குற்றம் ஏற்படும்" என்று கூறி, (ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாமல்) தடுமாறிக்கொண்டிருந்தார்கள்; வணிகக் குழுவுக்கெதிரான நடவடிக்கையில் அடியெடுத்து வைக்க அஞ்சினார்கள்.
பின்னர் தம்மைத்தாமே ஊக்கப்படுத்திக்கொண்டு, அந்த வணிகக் குழுவினரில் யாரைத் தாக்க முடியுமோ அவரைத் தாக்கி, அவரிடம் உள்ள பொருளை எடுத்துக்கொள்வதென ஒரு மனதாக முடிவு செய்தனர்.
உடனே வாகித் பின் அப்தில்லாஹ்  அத்தமீமீ (ரலி) அவர்கள், (எதிரணியிலிருந்த) அம்ர் பின் அல்ஹள்ரமீ என்பவர்மீது அம்பெய்ததில் அவர் உயிரிழந்தார். அத்துடன் உஸ்மான் பின் அப்தில்லாஹ் வையும், ஹகம் பின் கைசானையும் சிறைபிடித்தார்கள். நவ்ஃபல் பின் அப்தில்லாஹ்  என்பவர் நபித்தோழர்களிடமிருந்து தப்பிவிட்டார்; அவர்களிடம் அவர் சிக்கவேயில்லை.
பின்னர் அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களும், அவர்களுடைய தோழர்களும் (குறைஷியரின்) சரக்கு ஒட்டகங்களுடனும் இரண்டு கைதிகளுடனும் மதீனாவுக்குத் திரும்பி, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்துசேர்ந்தார்கள்.

கலகம் கொலையைவிடக் கொடியது 
---------------------------------------------
(வரலாற்றாசிரியர்) இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களுடைய குடும்பத்தாரில் ஒருவர் கூறினார்: அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள் தம் தோழர்களிடம், "நாம் கொண்டுவந்துள்ள போர்ச் செல்வத்தில் ஐந்திலொரு பங்கு, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு உரியது" என்று கூறினார்கள்.
இது, போர்ச் செல்வங்களில் ஐந்திலொரு பங்கைக் கட்டாயமாக நபி (ஸல்) அவர்களிடம் கொடுத்தாக வேண்டும் என்ற சட்டம் வருவதற்கு முன்பு நடந்ததாகும். எனவே, அவற்றில் ஐந்திலொரு பங்கை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்காக ஒதுக்கிவைத்துவிட்டு, மற்றப் பொருட்களைத் தம் தோழர்களுக்கிடையே அவர்கள் பங்கிட்டுக் கொடுத்தார்கள்.
பின்னர் அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து சேர்ந்தபோது, நபி (ஸல்) அவர்கள், "நான் புனித மாதத்தில் போர் செய்யுமாறு உங்களுக்குக் கட்டளையிடவில்லையே! (குறைஷியரைப் பற்றிய தகவலை எனக்குத் தெரிவிக்க மட்டும்தானே உங்களுக்குக் கட்டளையிட்டேன்)" என்று கூறி, அந்தச் சரக்கு ஒட்டகங்களையும், கைதிகள் இருவரையும் அப்படியே நிறுத்திவைத்தார்கள்; அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இவ்வாறு கூறியதும், அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களின் படையினர் (தமது செயலை எண்ணி) வருத்தம் அடைந்தனர்; தமக்கு அழிவு ஏற்பட்டுவிட்டது என்றே எண்ணிக்கொண்டனர். (புனித மாதத்தில் போர் புரிந்த) அவர்களது செயலுக்கு முஸ்லிம் சகோதரர்களும் கண்டனம் தெரிவித்தனர்.
அது மட்டுமன்றி, "முஹம்மதும் அவருடைய தோழர்களும் புனித மாதத்தை (போர் புரிய) அனுமதிக்கப்பட்ட மாதமாகக் கருதிவிட்டனர்; அந்த மாதத்தில் இரத்தங்களைச் சிந்திவிட்டனர்; பொருட்களை அபகரிக்கவும், மக்களைச் சிறைபிடிக்கவும் செய்தனர்" என்று குறைஷியரும் (குறை) கூறலாயினர்.
இது தொடர்பாக மக்கள் அதிகமாகப் பேசியபோதுதான், "(நபியே!) புனித மாதத்தில் போர் புரிவது குறித்து அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "அதில் போர் செய்வது பெரும் குற்றமாகும். ஆனால், அல்லாஹ் வை மறுப்பதும், அவனது வழியிலிருந்தும் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்தும் (மக்களைத்) தடுப்பதும், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உரியோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ் விடம் (அதைவிட) மிகப் பெரிய குற்றங்களாகும். கலகம் (விளைவித்தல்) கொலையைவிட மிகப் பெரியது" என்று கூறுவீராக" என்ற வசனத்தை அல்லாஹ்  தன்னுடைய தூதருக்கு அருளினான்.
அதாவது நீங்கள் புனித மாதத்தில் போர் புரி(யும் குற்றத்தைச் செய்திரு)ந்தால், அவர்கயோ அதைவிடப் பெரிய குற்றங்களைச் செய்துள்ளார்கள்: அல்லாஹ் வை மறுத்துள்ளார்கள்; அல்லாஹ் வின் வழியிலிருந்தும், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்தும் உங்களைத் தடுத்துள்ளார்கள்; மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்கள் உரிமையுள்ளவர்களாக இருக்கையில், உங்களை அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றியுள்ளார்கள்.
நீங்கள் செய்த கொலையைவிட, அவர்கள் புரிந்த சமூக விரோதச் செயல்கள் அல்லாஹ் விடம் மிகப் பெரும் குற்றங்களாகும். ஏனெனில், கலகம் (விளைவித்தல்) கொலையைவிட மிகப் பெரியதாகும். ஒரு முஸ்லிமின் மார்க்க நம்பிக்கையைச் சீர்குலைத்து, இறைநம்பிக்கையிலிருந்து இறைமறுப்பிற்கு அவரைத் திருப்பிக்கொண்டிருந்த அவர்களது செயல், அல்லாஹ் விடம் கொலையைவிடக் கொடூரமானதாகும்.

அவர்களுக்கு மட்டும் சக்தி இருந்தால்...  
------------------------------------------
இதையே, "அவர்களுக்கு (மட்டும்) சக்தி இருந்தால், உங்களை உங்களது மார்க்கத்திலிருந்து மாற்றும்வரை உங்களிடம் போரிட்டுக்கொண்டே இருப்பார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது இவ்வளவு குற்றங்களுக்குப் பிறகும் திருந்தி பாவமன்னிப்புக் கோர முயலாமல், இந்த மோசமான கொடிய குற்றங்களை அவர்கள் தொடர்ந்து செய்துகொண்டே இருக்கிறார்கள்.
இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இந்தத் தகவல் அடங்கிய குர்ஆன் வசனம் அருளப்பெற்றதற்குப் பிறகு, இது குறித்து முஸ்லிம்களிடம் நிலவிய இறுக்கமான சூழல் அகன்றது. அந்தச் சரக்கு ஒட்டகங்களையும், இரண்டு கைதிகளையும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். குறைஷியர் தம்முடைய இரு கைதிகளுக்கான பிணை மீட்புத் தொகையை நபி (ஸல்) அவர்களிடம் அனுப்பிவைத்தனர்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "(காணாமல்போன) எங்கள் தோழர்கள் சஅத் பின் அபீ வக்காஸ், உத்பா பின் ஃகஸ்வான் ஆகிய இருவரும் (எங்களிடம்) வந்து சேராத வரை உங்களிடமிருந்து பிணை மீட்புத் தொகையை நாங்கள் பெற்றுக்கொள்ளமாட்டோம். ஏனெனில், அவ்விருவரையும் நீங்கள் கொன்றுவிடுவீர்கயோ என்று அஞ்சுகிறோம். அவ்விருவரையும் நீங்கள் கொன்றால், உங்கள் தோழர்கள் இருவரையும் நாங்கள் கொல்ல நேரிடும்" என்று கூறினார்கள்.
பின்னர் சஅத் (ரலி) அவர்களும், உத்பா (ரலி) அவர்களும் (பாதுகாப்பாக) வந்துசேர்ந்தனர். ஆகவே, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் அவ்விரு கைதிகளுக்குரிய பிணை மீட்புத் தொகையை குறைஷியரிடமிருந்து பெற்றுக்கொண்(டு, இருவரையும் விடுவித்து விட்)டார்கள்.
அவ்விருவரில் ஹகம் பின் கைசான் என்பவர் (தாமாக முன்வந்து) இஸ்லாத்தை ஏற்று (இறுதிவரை) நல்ல முஸ்லிமாக வாழ்ந்தார்; (மதீனாவில்) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடன் தங்கிவிட்டார். இறுதியில் "பிஃரு மஊனா"(வில் எழுபது நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட) நாளில் அவரும் கொல்லப்பட்டு உயிர்த் தியாகியானார்.
ஆனால், (மற்றொருவரான) உஸ்மான் பின் அப்தில்லாஹ் வோ மக்காவுக்குப் போய்ச்சேர்ந்து அங்கே இறைமறுப்பாளராக வாழ்ந்து மறைந்தார்.
இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மேற்கொண்ட நடவடிக்கை சரியானதே என்பது இந்த வசனத்தின் மூலம் தெளிவானது. பின்னர் அவர்கள் அதற்காகத் தமக்குப் பிரதிபலன் கிடைக்க வேண்டுமென விரும்பினர்.
எனவே, "அல்லாஹ் வின் தூதரே! நாங்கள் செய்தது எங்களுக்கு ஓர் அறப்போராக இருக்க வேண்டும் என்றும், அதற்காகப் போராளிகளுக்குரிய பிரதிபலன் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பலாமா?" என்று கேட்டனர்.
அப்போதுதான், "இறைநம்பிக்கை கொண்டு, (வீடு வாசலைத்) துறந்து சென்று, அல்லாஹ் வின் வழியில் அறப்போர் புரிந்தோர் அல்லாஹ் வின் அருளை எதிர்பார்க்கின்றனர். அல்லாஹ்  மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்" எனும் அடுத்த வசனத்தை (218) அல்லாஹ்  அருளினான். இதன் மூலம் அவர்களது எதிர்பார்ப்பை மகத்தானதாக அல்லாஹ்  மாற்றினான்.
இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்கள் மேற்கொண்ட இந்தப் போர் தொடர்பாக அபூபக்ர் அஸ்ஸித்தீக் (ரலி) அவர்கள் பின்வரும் கவிதையைப் பாடினார்கள்.
மற்றொரு தகவலில், "முஹம்மதும் அவருடைய தோழர்களும் புனித மாதத்தை (போர்) அனுமதிக்கப்பட்ட மாதமாக ஆக்கிவிட்டனர்" என்று குறைஷியர் கூறியபோது, அப்துல்லாஹ்  பின் ஜஹ் ஷ் (ரலி) அவர்களே இதைப் பாடினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது.
பெரும் பாவமாய்ப் பார்க்கிறீர்கள்
புனித மாதத்தில் நடந்த
கொலையை மட்டும்!
நியாயமாக யோசித்தால்
நீங்கள் செய்தவை
அதைவிடக் கொடியவை!

முஹம்மதின் போதனையை
கேட்கத் தடை செய்தீர்கள்!
அன்னவரை ஏற்காமல்
முனைப்புடனே மறுத்தீர்கள்!

பார்த்துக்கொண்டும்
கண்காணித்துக்கொண்டும்
அல்லாஹ்  இருக்க,
அவனது இல்லத்திலிருந்தே
அதன் உரிமையாளர்களை
வெளியேற்றினீர்கள்!

அல்லாஹ் 
தன்னை வழிபடுவோர்
யாரையும் அங்கு
பார்க்காமல் போகட்டும்
என்பதற்கா?
